GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ Price : Re . 80 Paise . 


TAMIL 


IF T 


NMEN 


* " HT 
- - - 

ப 
PIE 


FEEDS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


. 


NADO 


TRUTH 


11 


ALONE 
1 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 47 ] 


CHENNAI , FRIDAY , FEBRUARY 20 , 2009 

Maasi 8 , Thiruvalluvar Aandu - 2040 


Part II - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் வட்டத்தை பிரித்து சூலூரைத் தலைமையிடமாகக் 

கொண்டு புதிய வட்டம் அமைத்தல் . 
[ அரசாணை (நிலை) எண் 72 , வருவாய் (வ .நி .1(1)துறை , 20 பிப்ரவரி 2009.) 


No . II ( 2)/ REVI80( c )/ 2009 . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் வட்டத்தைப் 
பிரித்து , 2009ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 22 ஆம் நாளிலிருந்து சூலூரைத் தலைமையிடமாகக் கொண்டு சூலூர் 
வட்டமொன்று , கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 


2 . புதிய சூலூர் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . கருமத்தம்பட்டி , 2 . சூலூர் , 3 . செலக்கரிச்சல் , 4 . வாரப்பட்டி 
ஆகிய குறுவட்டங்கள் மீது , தற்போது பல்லடம் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் , இனி சூலூர் வட்டாட்சியரால் 
2009 ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 22 ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


வ . எண் . 


குறுவட்டத்தின் பெயர் . 


வருவாய் கிராமங்களின் பெயர் . 


( 2 ) 


( 3 ) 


கருமத்தம்பட்டி 


பதுவம்பள்ளி 
காடுவெட்டிபாளையம் 
மோப்பிரிபாளையம் 
கிட்டாம்பாளையம் 
கருமத்தம்பட்டி 
செம்மாண்டம்பாளையம் 
கரவழிமாதப்பூர் 
கணியூர் 
அரசூர் 
நீலம்பூர் 
மைலம்பட்டி 


DTP - ||- 2 EX . ( 47 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் . 


குறுவட்டத்தின் பெயர் . 


( 2 ) 


சூலூர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் . 

( 3 ) 
ராசிபாளையம் 
இருகூர் 
ஒட்டர்பாளையம் 
பட்டணம் 
பீடம்பள்ளி 
கண்ணம்பாளையம் 
கலங்கல் 
காங்கேயம்பாளையம் 
சூலூர் 
காடாம்பாடி 


செலக்கரிச்சல் 


அப்பநாயக்கன்பட்டி 
பாப்பம்பட்டி 
இடையர்பாளையம் 
கள்ளப்பாளையம் 
பச்சாபாளையம் 
போகம்பட்டி 
வடவள்ளி 
செலக்கரிச்சல் 
பூராண்டம்பாளையம் 


வாரப்பட்டி 


வதம்பச்சேரி 
வாரப்பட்டி 
மலைப்பாளையம் 
குமாரபாளையம் 
வடவேடம்பட்டி 
எஸ் . அய்யம்பாளையம் 
கம்மாளப்பட்டி 
ஜல்லிப்பட்டி 
செஞ்சேரிப்புத்தூர் 
தாளக்கரை 
ஜே .கிருஷ்ணாபுரம் 


கே . தீனபந்து , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


